APRIL/MAY 2023 


CTA61/BTA61 — இலக்கியம்‌ 6 - சங்க இலக்கியம்‌ 
(புறம்‌) 


Time : Three hours Maximum : 75 marks 


பகுதி அ — (10% 2- 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ சுருக்கமாக விடையளி. 


மூன்றாம்‌ பத்தின்‌ பாட்டுடைத்‌ தலைவன்‌ யார்‌? பாடிய 
புலவர்‌ யார்‌? 


அகப்பா என்பது யாது? 
வாகைத்திணை விளக்கம்‌ தருக. 
வரலாற்றுக்‌ 3 ங்க 
இலக்கிய நூல்‌ எது? 
பரிபாடலில்‌ முருகன்‌ பற்றிய பாடல்களின்‌ எண்ணிக்கை 
யாது? 
திருமாலின்‌ கொடி எது? 
ஆமூரில்‌ பாலைக்கு கிடைத்த விருந்து யாது? 
மயிலுக்கு போர்வை கொடுத்த மன்னன்‌ யார்‌? 
அறத்துப்பாலில்‌ உள்ள அதிகாரங்கள்‌ எத்தனை? 
அரண்காவல்‌ இருந்தும்‌ யாருக்கு பயனில்லை? 

4979 


12. 


18. 


14. 


15. 


பகுதி ஆ -— (5 ௬ 5- 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வீனாக்களுக்கும்‌ விடை தருக. 


(அ) குட்டுவன்‌ நாட்டில்‌ எழும்‌ ஓசைகள்‌ பற்றி எழுதுக. 
(அல்லது) 
(ஆ) குட்டுவனின்‌ வீரத்தைப்‌ பற்றி எழுதுக. 
(அ) பாண்டியன்‌ மாறன்‌ வழுதியின்‌ பகைவர்‌ நாடு 
காட்சி அளிக்கும்‌ விதத்தை எழுதுக. 
(அல்லது) 


(ஆ) சோழன்‌ குராப்பள்ளித்‌ துஞ்சிய திருமாவளவனின்‌ 
ஆட்சி சிறப்பை விவரி. 


(அ) நால்வகை யுகங்களிலும்‌ ஆராயப்படும்‌ 
திருமாலின்‌ சிறப்புகளை விவரி. 
(அல்லது) 


(ஆ) முருகப்பெருமானின்‌ வீரத்தைப்‌ புலப்படுத்துக. 


(அ) விறலியர்‌ பற்றிய வருணணையை விளக்குக. 
(அல்லது) 
(ஆ) உப்பில்லாத வேளைக்‌ கீரையைச்‌ சமைத்து உண்ட 
பாணர்‌ நிலையை விளக்குக. 
(அ) சுற்றந்தாழல்‌ அதிகாரத்தில்‌ 
அறக்கருத்துகளை தொகுத்து எழுதுக. 
(அல்லது) 


இடம்பெறும்‌ 


(ஆ) ஊக்கமுடைமை அதிகாரம்‌ 
கருத்துகளை தொகுத்தெழுதுக. 


2 4979 


வெளிப்படுத்தும்‌ 


16. 


பில 


18. 


19. 


20. 


பகுதி இ-- (8% 10-80 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்றனுக்கு விடை தருக. 


பல்யானைச்‌ செல்கெழு குட்டுவனின்‌ கொடைத்‌ ; 


திறத்தைப்‌ பற்றி விளக்குக. 


மூவேந்தர்களின்‌ ஆட்சிச்‌ சிறப்பினை புறநானூற்றின்‌ 
நும்பாடப்பகுதி வழி புலப்படுத்துக. 


முருகப்பெருமானின்‌ பிறப்பினை விரித்துரைக்க. 


சிறுபாணாற்றுப்‌ படையில்‌ இடம்பெறும்‌ விருந்தோம்பல்‌ 
முறையை விளக்குக. 
பொருட்பாலில்‌ உள்ள . அறச்‌... செய்திகளை நும்‌ 
பாடப்பகுதி வழி தொகுத்து எழுதுக. 


3 4979 


